© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Rs. 4.00 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI, WEDNESDAY, MARCH 27, 2024 
Panguni 14, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2055 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 
Pages. Pages. 
HOME DEPARTMENT பள்ளிக்‌ கல்வி துறை 
மாவட்ட நூலக அலுவலர்கள்‌ நியமனம்‌ செய்தல்‌ 
Tamil Nadu Protection of Interests of பற்றிய அறிவிக்கை. es bs 178 


Depositors (in Financial Establishments) 
Act.— Messers Neomax Properties Private 


Limited, Madurai District . 170-173 
தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு(தி துறை 
Industrial Tribunal for Adjudication. 173-174 
Labour Courts for Adjudication 174-178 
D.T.P.—ll-2 (13)—1 [169] 


170 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


Messers Neomax Properties Private Limited, Madurai 
District under the Tamil Nadu Protection of Interests 
of Depositors (in Financial Establishments) Act. 


No.1I(2)/HO/242/2024. 


[Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act, 1997 (Tamil Nadu Act 
44 of 1997) - M/s. Neomax Properties Private Limited, 
Madurai District - Default in return of deposits by the 
Financial Establishment - Ad-interim order attaching the 
immovable properties of the said financial establishment 
under Section 3 of the said Act - Orders - Issued.] 


The following Government Order is published:- 


[G.O.Ms.No. 195, Home (Police - XIX), 8th March 2024, 
மாசி 25, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


READ:- 


From the Additional Director General of Police, 
Economic Offences Wing, Chennai, _ letter 
Rc.No. C1/EOW/2484/2024, dated 07.03.2024. 


Order: No. 195, Home (Police - XIX), 8th March 2024. 


WHEREAS, complaints have been received from a 
number of depositors that Messers Neomax Properties 
Private Limited, Madurai District, a financial establishment, 
has defaulted the return of deposits made by the depositors 
after maturity; 


AND WHEREAS, the Government are satisfied that 
the said financial establishment is not likely to return the 
deposits to the depositors and hence, the Government 
have to protect the interests of such depositors; 


AND WHEREAS, the immovable properties specified 
in the Schedule to this order are alleged to have been 


procured by the said financial establishment from and 
out of the deposits collected from the depositors; 


NOW, THEREFORE, in exercise of the powers 
conferred by Section 3 of the Tamil Nadu Protection 
of Interests of Depositors (in Financial Establishments) 
Act, 1997 (Tamil Nadu Act 44 of 1997), the Governor of 
Tamil Nadu hereby makes an ad-interim order attaching 
the immovable properties in the name of the defaulted 
financial establishment, namely Messers Neomax 
Properties Private Limited, functioned at Door No.85, 
Subramaniya Pillai Street, Ricky Tower 2nd Floor, 
Bye-Pass Road, S.S. Colony, Madurai, as specified in 
the Schedule to this order and transfers the control over 
the said immovable properties to the Competent Authority, 
namely, the Competent Authority and District Revenue 
Officer, Madurai District appointed under the said Act. 


2. The Competent Authority and District Revenue 
Officer, Madurai District is requested to pursue further 
action in accordance with the procedure laid down in 
sub-sections (3) and (4) of Section 4 of the said Act and 
also the formalities prescribe in the Tamil Nadu Protection of 
Interests of Depositors (in financial Establishments) 
Rules, 1997. 


3. The Special Public Prosecutor, Special Court 
for the Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act, 1997, Madurai is 
requested to render necessary assistance to the Competent 
Authority and District Revenue Officer, Madurai District in 
filing the application before the Special Court constituted 
under the said Act. 


(By Order of the Governor) 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


Mar. 27, 2024] TAMIL NADU GOVERNMENT GAZETTE 171 


THE SCHEDULE 


Details of immovable properties 


Name and 
Address of the 
Owner of the 
Property 


A1. Neomax 
Properties 
Private Limited, 
Door No. 85, 
Subramaniya 
Pillai Street, 
Ricky Tower, 
2nd Floor, 
Bye-pass Road, 
S.S. Colony, 
Madurai. 


Property 
purchased in 
favour of the 
above company 
by Thiru 
B.Balamurugan, 
S/o. M. Bala 
Subramanian, 
No. 1-1/3A, 
Periyar Nagar 
1st Main Road, 
Karisalkulam, 
Madurai-18. 
(Agent). 


Location of 
the Property 


Document 
No. 


Muduvarpatti 
Village 
Vadipatti 
Taluk, 
Madurai 
District. 


4507/22 


Dated 
08.08.2022 


Rectification 
Document 
3005/23 


Dated 
16.06.23 


Alanganallur 
Sub 
Registrar 
Office, 
Madurai 
District. 


Description of the Properties 


(4) 
Patta | Survey 
No. No. 


(b) 
2034 | 763/1A 
1826 


Guideline 
Value 
(in 
Rupees) 
(Rs.250/- 
Per 
Sq.Ft 


Plot Extent 
No. in 
Sq.ft 


763/1A 159 8119 20,29,750/- 
763/1B 


763/1A 
763/1B 
792/1 


792/1 


782/1 


782/1 
782/2 


13000 32,50,000/- 


7265 18,16,250/- 
10150 | 25,37,500/- 
10150 | 25,37,500/- 
10150 | 25,37,500/- 
8400 | 21,00,000/- 
8400 | 21,00,000/- 
8400 | 21,00,000/- 
8400 | 21,00,000/- 
8750 | 21,87,500/- 
8750 | 21,87,500/- 


782/2 


782/1 


8050 | 20,12,500/- 
7700 19,25,000/- 
8400 | 21,00,000/- 
8400 | 21,00,000/- 
8400 | 21,00,000/- 


763/1A 149 33350 83,37 ,500/- 
782/1 


172 


A1. Neomax 
Properties 
Private Limited, 
Door No. 85, 
Subramaniya 
Pillai Street, 
Ricky Tower, 
2nd Floor, 
Bye-pass Road, 
S.S. Colony, 
Madurai. 


Property 
purchased in 
favour 

of the above 
company 

by Thiru 
B.Balamurugan, 
S/o. M. Bala 
Subramanian, 
Door No. 1-1/3A, 
Periyar Nagar 
1st Main Road, 
Karisalkulam, 
Madurai-18. 
(Agent). 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Alanganallur 
Sub 
Registrar 
Office, 
Madurai 
District. 


4506/22 


Dated 
08.08.2022 


1481 


[Part II—Sec. 2 


[6 | 4500 | 11.25.0002 | 


4500 11,25,000/- 
561 4500 11,25,000/- 
562 


562 4500 11,25,000/- 
4500 41,25,000/- 
4500 41,25,000/- 

562 4500 41,25,000/- 
4500 41,25,000/- 
4500 41,25,000/- 


562 


562 


Mar. 27, ee MM cc ட ற. 10 


es [ome [aoe | 
ae ee 
562 

| ௨ வண 

டட. ட டு வை] 

50 [rier வ] 

ட உ டை ஊஊ | 

ட உட டைவ] 

[| owes வாவ 

ட உடை வ] 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டு(தி துறை 


Disputes between Workmen and Managements 
referred to Industrial Tribunal for Adjudication. 


என்‌.எஸ்‌.கே. பேரிங்ஸ்‌ இந்தியா பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌. 


ட அரசாணை (ig) ஈனம்‌ 135, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (2H துறை, 1 மார்ச்‌ 2024, மாசி 18, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


No. ॥1(2)/ட//50/243/2024.--காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌, 
என்‌.எஸ்‌.கே. பேரிங்ஸ்‌ இந்தியா பிரைவேட்‌ லிமிடெட்‌ 
நிர்வாகத்திற்கும்‌ காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ பொது தொழிலாளர்‌ 
சங்கத்திற்குமிடையே (சி.ஐ.டி.யு தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகளில்‌ 
இணைப்பிற்‌ கண்டவாறு கோரிக்கை எண்கள்‌ 1, 3, 4, 13, 35 
மற்றும்‌ 37 (6 கோரிக்கைகள்‌ ஆகியவற்றை சென்னை, 
தொழிற்தீர்ப்பாயத்தின்‌ தீர்விற்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தகராறு, 
சென்னை, தொழபிற்தீர்ப்பாயத்தின்‌ தீர்விற்காக அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
1028) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிற்தீர்ப்பாயம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


173 


PT Potato | 462584 | 11,56,46,000/- 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


இணைப்பு 
எழுவினாக்கள்‌ 


கோரிக்கை எண்‌-1 


ஆண்டு ஒன்றுக்கு ரூ.15000/- ஊதிய உயர்வு வழங்க 
கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌-3 


சி மற்றும்‌ பி ஷிப்டில்‌ வேலை செய்யும்‌ தொழிலாளிக்கு 
முறையே ரூ.200/- மற்றும்‌ ரூ.150/- ஷிப்ட்‌ அலவன்ஸாக 
அளிக்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌-4 


கெமிக்கல்‌ மற்றும்‌ ஹீட்துறையில்‌ பணிபுரியும்‌ 
தொழிலாளர்களுக்கு ஹசார்டஸ்‌ (கெமிக்கல்‌ மற்றும்‌ ஹீட்‌) 
அலவன்ஸாக மாதம்‌ ௬.3000/- அளிக்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌-13 


தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும்‌ 
3 சட்டை, 2 பேண்ட்‌ மற்றும்‌ 3 செட்‌ சாக்ஸ்‌ சீருடை 
எண்ணிக்கையை 4 சட்டை, 3 பேண்ட்‌, 5 செட்‌ சாக்ஸ்‌ 
மற்றும்‌ ஒரு டி சர்ட்‌ என உயர்த்தி வழங்குவதுடன்‌ 
மெயிண்டனன்ஸ்‌ துறையில்‌ உள்ளோருக்கு கூடுதலாக 
ஒரு செட்‌ சீருடை உயர்த்தி வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

கோரிக்கை எண்‌-35 

தொழிலாளர்களுக்கு டவல்‌, எண்ணென்‌, சோப்பு, 

ஹார்லிக்ஸ்‌ ஆகியவற்றிற்கு பதிலாக மாதம்‌ ரூ.500/- 
வழங்கப்பட்டு வருவதை ரூ.1000/- ஆக உயர்த்தி வழங்க 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


174 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part |I—Sec. 2 


கோரிக்கை எண்‌-37 


ஞாயிற்றுக்கிழமை அலவன்ஸ்‌ தற்போது ரூ.450/- 
வழங்கப்படுவதை, ரூ.1000/- ஆக உயர்த்தி 
வழங்கவும்‌ அந்நாளுக்கு ஈடுசெய்யும்‌ விடுப்பு வழங்கவும்‌ 
கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication. 


மாநகர்‌ போக்குவரத்துக்‌ கழகம்‌, சென்னை. 


[அரசானை (ig) எனம 138, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திரன்‌ 
மேம்பாட்டு (ரித்‌ துறை, 1 மார்ச்‌ 2024, மாசி 18, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


No. 1(2)/ப7/50/244/2024.--சென்னை, மாநகர்‌ போக்குவரத்துக்‌ 
கழக நிர்வாகத்திற்கும்‌ சென்னை, அரசாங்க போக்குவரத்து 
ஊழியர்‌ சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 10 (1) (6) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, இத்தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ 
காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


திரு. வி. சிவசங்கர்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌.டி50315) மற்றும்‌ 
திரு. ஒய்‌. ராஜ்மோகன்‌, நடத்துநர்‌, (பணி எண்‌.சி58470) 
ஆகியோருக்கு நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட 07.05.2021 
நாளிட்ட குற்றச்சாட்டு குறிப்பாணையை இரத்து செய்து, 
தற்காலிக பணிநீக்கத்தில்‌ இருந்த நாட்களை பணி நாட்களாக 
அளிக்க கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1023 பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, 
(கும்பகோணம்‌) லிட்‌, காரைக்குடி 
அரசாணை (ig) எண்‌ 142, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (Ms துறை, 1 மார்ச்‌ 2024, மாசி 18, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


No.II(2)/LWSD/245/2024.— தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (கும்பகோணம்‌) லிட்‌, காரைக்குடி என்ற நிர்வாகத்திற்கும்‌ 
செயலாளர்‌, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்‌ 
பொது நல அமைப்புச்சங்கம்‌, பதிவு எண்‌ 161/SVG/2019 
சிவகங்கை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ மதுரை, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌ 1947-ஆம்‌ 
ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 
XIV/1947) 10 (1) (6) பிரிவிலும்‌, 10 ௫ (6) பிரிவின்‌ வரம்பு 


நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ மேற்சொன்ன தொழிற்‌ தகராறு 
மதுரை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


திரு. V. தமிழ்வாணன்‌ (பணரி எண்‌.090₹3182, என்ற 
நடத்துனருக்கு நிர்வாகம்‌ வழங்கிய உத்தரவு எண்‌. டிஎன்‌எஸ்டிசி/ 
டிஎஸ்‌/டி2/230, நாள்‌.27.11.2015-இன்‌ படி அடுத்தகட்ட 
ஊதிய உயர்வினை 18 மாத காலத்திற்கு அதன்‌ திரண்ட 
பயனுடன்‌ நிறுத்தம்‌ செய்துள்ள தண்டணையினை ரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(28) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
மதுரை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌ (திருநெல்வேலி), லிட்‌., 
நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌. 


அரசானை (ig) எனம 141, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (ரத்‌ துறை, 7 மார்ச்‌ 2024, மாசி 18, 


சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


11௦.11(2)/ப/7/50/246/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌, நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்செயலாளர்‌, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக காமராஜ்‌ நாடார்‌ 
தொழிலாளர்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்‌ தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) 
பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


மனுதாரர்‌ திரு. ஜே. முகம்மது உவைஸ்‌, நடத்துநர்‌ 
(பணி எண்‌.12(0130099 (10975) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
அலுவலக ஆணை எண்‌,2670/லீகல்‌-05/ ஒழுங்கு/தஅபோக/ 
தி.நகர்‌/2021, 25.11.2022 தேதியிட்டு வழங்கப்பட்ட 
தண்டணையான ஊதிய உயர்வினை வருங்காலத்தில்‌ பாதிக்கா 
வண்ணம்‌ ஆறு மாதங்கள்‌ நிறுத்தி வைத்தும்‌, அன்னார்‌ 
பணிக்கு வருகை தராத நாட்களை பணிக்கு வருகை தராத 
நாட்கள்‌ என கருதும்படி ஆணையிடப்பட்டதை ரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌, 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


Mar. 27, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


175 


அரசானை (ig) ster 143, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (YS துறை, 7 மார்ச்‌ 2024, மாசி 18, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


11௦.11(2)///50/241/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌, நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ தமிழத அரசு 
போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 64//1947) 10(1)6) 
பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 0. வின்சென்ட்‌ நேசராஜ்‌, ஒட்டுநர்‌ 
(பணி எண்‌. 3236) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ உத்தரவு 
ஆணை எண்‌, 7495/லீகல்‌-4/ ஒழுங்கு/தநாஅபோக/2015, 
நாள்‌. 24.11.2016-ன்படி அன்னாரது ஊதிய உயர்வினை 
வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ மூன்று வருடத்திற்கு 
நிறுத்தம்‌ செய்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌, 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


[அரசாணை (ig) எனச்‌ 744, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (YS துறை, 7 மார்ச்‌ 2024, மாசி 18, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


11௦.11(2)/ப//50/248/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
(திருநெல்வேலி) லிட்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ 


கழகம்‌, நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
பொதுச்செயலாளர்‌, 
தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு 
தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 
10(1)(c) பிரிவிலும்‌, 10(0)(6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


என்ற 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 0. ஜெயகோபிகுமார்‌, தேர்வுநிலை ஒட்டுநர்‌ 
(கணிணி எண்‌. 3323) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ உத்தரவு 
ஆணை எண்‌, 228லீகல்‌-4/ஒழுங்கு/தஅபோக/இரா-1/2017, 
நாள்‌. 12.10.2018-ன்படி அன்னாரது ஊதிய உயர்வினை 
வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ மூன்று வருடத்திற்கு 
நிறுத்தம்‌ செய்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌, 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


ட அரசாணை (ig) எனச்‌ 745, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திரன்‌ 
மேம்பாட்டு (ரத்‌ துறை, 7 மார்ச்‌ 2024, மாசி 18, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


11௦.11(2)/ப//50/249/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌, நாகர்கோவில்‌ மண்டலம்‌ என்ற 
நிர்வாகத்திற்கும்‌ தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்‌ 
சங்கம்‌, இராணித்தோட்டம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) 
பிரிவிலும்‌, 10(1)(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. V. சசிகுமார்‌, சிறப்புநிலை ஒட்டுநர்‌ 
(இடிபி எண்‌. T2D970309 (8362) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
மேல்முறையீட்டு ஆணை எண்‌. 4266/௪05/தஅபோக/திலி/2019, 
நாள்‌. 18.05.2022-ன்படி ஊதிய உயர்வினை வருங்காலத்தில்‌ 
பாதிக்கும்‌ வண்ணம்‌ ஆறு (6) மாதத்திற்கு நிறுத்தம்‌ செய்தும்‌, 
அதனை நிலுவைத்‌ தொகை ஏதுமின்றி (without arrear amout) 
அமுல்படுத்திடவும்‌ ஆணையிடப்பட்ட மேல்முறையீட்டு 
ஆணையினை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


176 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


அரசானை (ig) stor 146, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 7 மார்ச்‌ 2024, மாசி 18, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


11௦.11(2)///50/250/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌, நாகர்கோவில்‌ மண்டலம்‌ 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ தமிழத அரசு 
போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) 
பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. V. செல்வமணி, முதுநிலை நடத்துநர்‌ 
(பணி எண்‌. 1206080098 (9660)) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
அலுவலக ஆணை எண்‌, 6407/லீகல்‌-05/ஒழுங்கு/ ததுபோக/ 
திரு.வ/ 2019, நாள்‌. 20.11.2021-ன்படி அன்னாரது ஊதிய 
உயர்வினை வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ ஒரு 
வருடத்திற்கு நிறுத்தம்‌ செய்து வழங்கப்பட்ட தண்டணையை 
ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசானை (ig) stor 148, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NYS துறை, 7 மார்ச்‌ 2024, மாசி 18, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


11௦.11(2)///50/251/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
முன்னேற்றச்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ 64//1947) 10(1)(c) 


நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
பொதுச்செயலாளர்‌, 


கழக தொழிலாளர்‌ 


பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. V. மகேஸ்வரன்‌, தேர்வுநிலை ஒட்டுநர்‌ 
(பணி எண்‌. 4535) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக 
ஆணை எண்‌. 93 / லீகல்‌-07 / ஒழுங்கு / தஅபோக/ மார்‌ / 
2017, நாள்‌. 07.03.2020-ன்படி அன்னாரது ஊதிய உயர்வினை 
வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ மூன்று வருடத்திற்கு 
நிறுத்தம்‌ செய்து ஆணையிடப்பட்ட தண்டணையை  ரத்‌து 
செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(28) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசானை (ig) சனம்‌ 749, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 7 மார்ச்‌ 2024, மாசி 18, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


11௦.11(2)/ப//50/2522024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌, நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ பொது செயலாளர்‌, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக தொழிலாளர்‌ 
முன்னேற்றச்சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ பபச) 10(1)(c) 
பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 14. அப்புகுட்டன்‌, தேர்வுநிலை ஒட்டுநர்‌ 
(பணி எண்‌. 7451) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
மேல்முறையீட்டு ஆணை எண்‌. 10511/௪04/த அபோக/திலி/2017, 
நாள்‌. 28.12.2019-ன்படி அன்னாரது ஊதிய உயர்வினை 
வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ இரண்டு வருடத்திற்கு 
நிறுத்தம்‌ செய்தும்‌, அதனை நிலுவைத்‌ தொகை ஏதுமின்றி 
(without arrear amout) அமல்படுத்திடவும்‌ ஆணையிடப்பட்ட 
தண்டனையை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
10(2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


சட்டத்தின்‌ 


Mar. 27, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


177 


[அரசானை (ig) ster 150, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NYS துறை, 1 மார்ச்‌ 2024, மாசி 18, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2025./ 


11௦.11(2)///50/2532024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌, நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழக தொழிலாளர்‌ முன்னேற்றச்‌ சங்கம்‌ 
நாகர்கோவில்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10(1)(6) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. [௨ கிருஷ்ணன்‌, ஓட்டுநர்‌ 
(பணி எண்‌. 2375) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக 
ஆணை எண்‌. 6526 / லீகல்‌-4 / ஒழுங்கு / தநாஅபோக / 2010, 
நாள்‌. 25.09.2011-ன்படி அன்னாரது ஊதிய உயர்வினை 
வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ மூன்று வருடத்திற்கு 
நிறுத்தம்‌ செய்து ஆணையிடப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10(28) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


ட்‌ அரசாணை (ig) எனச்‌ 152, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NYS துறை, 1 மார்ச்‌ 2024, மாசி 18, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025./ 


11௦.11(2)/ப//50/254/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌, நாகர்கோவில்‌ மண்டலம்‌ 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ பொதுச்செயலாளர்‌, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக தொழிலாளர்‌ 
முன்னேற்றச்‌ சங்கம்‌, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ 
தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(c) 
பிரிவிலும்‌, 10(1(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. J. சுதன்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌. 4100) 
என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ அலுவலக ஆணை எண்‌, 414/ 
லீகல்‌-11/ ஒழுங்கு/ தநாஅபோக/2018, நாள்‌. 12.10.2018-ன்படி 
வழங்கப்பட்ட தண்டனையான ஊதிய உயர்வினை 
வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ ஒரு வருடத்திற்கு நிறுத்தி 
வைத்து ஆணையிடப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌, 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 102A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


அரசாணை (ig) எம்‌ 151, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (ரத துறை, 7 மார்ச்‌ 2024, மாசி 75, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


10.॥1(2)///50/255/2024.--தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ 
கழகம்‌, (மதுரை) லிட்‌, திண்டுக்கல்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌ 
மாநில பொதுச்‌ செயலாளர்‌, தொழிலாளர்‌ சட்ட உரிமைகள்‌ 
தொழிற்சங்கம்‌, 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருச்சி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)(6) பிரிவிலும்‌, 10(1)(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ 
கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
தொழிற்தகராறு, திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


தேனி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 


தீர்ப்புக்காக 


வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 


அவர்கள்‌, மேற்சொன்ன 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. P. பொன்னுச்சாமி, (ப.எண்‌. 56495) 
சேம ஓட்டுனருக்கு தினக்கூலி பயிற்சிக்காலத்தை ஒரு (1) 
வருட காலத்திற்கு நீட்டிப்பு செய்து நிர்வாகம்‌ வழங்கிய 
LD8D3/1075, நாள்‌. 30.07.2018 நாளிட்ட உத்தரவினை ரத்து 
செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌, 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
102A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


சட்டத்தின்‌ 


குமார்‌ ஜயந்த்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளா்‌. 


178 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 


மாவட்ட நூலக அலுவலர்கள்‌ நியமனம்‌ செய்தல்‌ பற்றிய 1 Diener ம தானா 
அறிவிக்கை. அலுவலர்‌ 
அரசாணை ௫லை) எண்‌ 71, பள்ளிக்கல்வி (CLIT tT. YS சென்னை 


துறை, 11 மாரீச்‌ 2024, மாசி 28, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025./ 


2. திரு. விஜயகுமார்‌ 0. | மாவட்ட நூலக 
அலுவலர்‌ 
11௦.11(2)/5ப/256/2024.--தமிழ்நாடு அரசுப்‌ பணியாளர்கள்‌ சேலம்‌ 
(பணி நிபந்தனைகள்‌) சட்டம்‌ 2016, பிரிவு 17(0-ன்படி 


Level—22-—Rs.56100-177500/- என்ற ஊதிய ஏற்ற 
முறையில்‌ கீழ்க்கண்டவாறு அவர்களின்‌ பெயருக்கெதிரே 
உள்ளவாறு மாவட்ட நூலக அலுவலர்களாக நியமனம்‌ 
செய்யப்படுகிறார்கள்‌:- 


ஜெ. குமரகுருபரன்‌, 


அரசு செயலாளா்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


